GOVERNMENT OF TAMIL NADU 

2020 


[ Regd . No. TN /CCN /467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs . 4.00 Paise . 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


RNMENT 


NADU 


PUBLISHED BY AUTHORITY 


TRIUMPHS 


No. 36 ] 


CHENNAI , WEDNESDAY, SEPTEMBER 2 , 2020 
Aavani 17 , Saarvari , Thiruvalluvar Aandu - 2051 


Part Il - Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


Pages. 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 

DEPARTMENT 


LABOUR AND EMPLOYMENT 

DEPARTMENT 


Indian Stamp Act . — Provisions for the 

consolidation of duty chargeable in respect 
of issue of Insurance Policies by Oriental 
Insurance Company Limited , Coimbatore for 
certain period etc .. 


Employees State Insurance Act.-. Exemption to 

the Karur Sarvodaya Sangh , Karur for the 
Period of one year from 21-05-2020 to 
20-05-2021 . 


622-623 


620 


Labour Courts for Adjudication . 


623-625 


MICRO , SMALLAND MEDIUM ENTERPRISES 

DEPARTMENT 


Provisions for the consolidation of duty chargeable 

in respect of issue of Insurance Policies by the 
Oriental Insurance Company Limited , Madurai , 
for certain period , etc. 


Implementation of Oil Pressure Stoves ( Quality) 

Control ) Orders , 1997 of Government of India 
in Tamil Nadu , etc. , 


Amendment to Notification , etc. 


621 


. , .. 


625-626 


PUBLIC DEPARTMENT 


HOME DEPARTMENT 

( SC ) 


Medals - Tamil Nadu Chief Minister s Constabulary 

Medal on the occasion of Pongal Day- 2017 
Awarded to Thiru D. Soundararajan, HC 1567 ( SI . 
No. 561 ) Forfeiture of Medal - Orders - Issued . 


Award 

Conferment of Chief Minister s 
Special Award to Dr. Soumya Swaminathan , 
Chief Scientist , World Health Organisation 
(WHO ) - Orders - issued . 


626 


621 


Award of the Tamil Nadu Chief Minister s Police 

Medal for Excellence in Public Service on the 
occasion of the Independence Day , 2020 . 


622 


626-627 


I 


சுதந்திர தினம் , 2020 - விருதுகள் LDITGOTYOG 
முதலமைச்சர் 

அவர்களால் வழங்கப்படும் 
முதலமைச்சரின் சிறப்பு பதக்கம் இருபத்தேழு 
நபர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்க 

24606001 Glowfulluun mgl. 
விருது-துணிவு மற்றும் சாகசச் செயலுக்கான கல்பனா 

சாவ்லா விருது 2020 திருமதி . செந்தமிழ் 
செல்வி , திருமதி . முத்தம்மாள் மற்றும் திருமதி 
9.660Tigori ofl (56 uno 91,60.600 
வெளியிடப்படுகிறது .. 


- 


Award of the Tamil Nadu Chief Minister s Police 

Medal for Excellence in Investigation on the 
occasion of the Independence Day , 2020 . 


622 


627-628 


[ 619 ] 


D.T.P. - 11-2 ( 36 ) 


620 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11 — Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 

DEPARTMENT 


Provisions for the consolidation of duty chargeable in 

respect of issue of Insurance Policies by National 
Insurance Company Limited , Coimbatore Regional 
Office for certain period under the Act . 


Notifications under the Indian stamp Act . 


Provisions for the consolidation of duty chargeable in 

respect of issue of Insurance Policies by Oriental 
Insurance Company Limited , Coimbatore for certain 
period under the Act . 


(G.O. (Rt.) No.242, Commercial Taxes and Registration ( 11), 
28th July 2020, 3,4 13, onioufl, $ (15626116611 76006–2051.] 


[G.O. ( Rt.) No.230, Commercial Taxes and Registration ( 11 ), 
18th July 2020, 344 3, Emoufl, HTUT(6760 740010–2051.] 


No.1l ( 2 ) /CTR/511/2020.-In exercise of the powers 
conferred by clause ( b ) of sub - section ( 1 ) of Section 9 of the 
Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899 ) the Governor 
of Tamil Nadu hereby provides for the consolidation of duty of 
Rs . 25,000 / - (Rupees Twenty Five Thousand only ) chargeable 
under the said Act in respect of issue of insurance policies by 
National Insurance Company Limited , Coimbatore Regional 
Office for the period from 01-04-2020 to 30-09-2020 . 


No.II ( 2 )/CTR/508/2020.-In exercise of the powers 
conferred by clause ( b) of sub -section ( 1 ) of Section 9 of the 
Indian Stamp Act, 1899 (CentralAct II of 1899 ) the Governor 
of Tamil Nadu hereby provides for the consolidation of duty 
of Rs . 4,00,000 /- ( Rupees Four Lakh only) chargeable 
under the said Act in respect of issue of insurance policies 
by Oriental Insurance Company Limited , Coimbatore for the 
period from 01-06-2020 to 31-03-2021 . 


Provisions for the consolidation of duty chargeable in 

respect of issue of Insurance Policies by the New 
India Assurance Company Limited , Large Corporate 
& Broker Office , Chennai - 2 for certain period under 
the Act . 


Provisions for the consolidation of duty chargeable 

in respect of issue of Insurance Policies by 
New India Assurance Company Limited , Divisional 
Office , Chennai - 2 for certain period under the Act . 


[G.O. ( Rt.) No.239, Commercial Taxes and Registration ( 11 ), 
28th July 2020, 919 13, Trfourf, 5(856218i (61562If , 6006–2051. ] 

No.11 ( 2 ) /CTR/509/2020.-In exercise of the powers 
conferred by clause ( b) of sub -section ( 1 ) of Section 9 of 
the Indian Stamp Act, 1899 ( Central Act II of 1899 ) the 
Governor of Tamil Nadu hereby provides for the consolidation 
of duty of Rs . 75,000 /- ( Rupees Seventy Five Thousand 
only) chargeable under the said Act in respect of issue 
of insurance policies by New India Assurance Company 
Limited , Divisional Office , Chennai - 2 for the period 
from 01-06-2020 to 31-05-2021 . 


[G.O. (Rt.) No.249, Commercial Taxes and Registration (11), 
4th August 2020, 34 20, eiufl 

, FM106116i 350070-2051.] 
No.II ( 2 ) /CTR/512/2020.-In exercise of the powers 
conferred by clause ( b ) of sub -section ( 1 ) of Section 9 of the 
Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899 ) the Governor 
of Tamil Nadu hereby provides for the consolidation of duty of 
Rs . 2,50,000 /- ( Rupees Two Lakh and Fifty Thousand only ) 
chargeable under the said Act in respect of issue of insurance 
policies by the New India Assurance Company Limited , 
Large Corporate & Broker Office , Chennai - 2 for the Period 
from 01-04-2020 to 31-03-2021 . 


Provisions for the consolidation of duty chargeable 

in respect of issue of Insurance Policies by the 
New India Assurance Company Limited , Divisional 
Office , Teynampet, Chennai - 18 for certain period 
under the Act . 


Divisional Office, Chennai - 1 


( G.O. (Rt.) No.240 , Commercial Taxes and Registration (J1 ), 
28th July 2020, 349 13, fioul , Soubirouri 36000-2051.). 


No.II ( 2 )/CTR/510/2020.-In exercise of the powers 
conferred by clause ( b ) of sub - section ( 1 ) of Section 9 of the 
Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899) the Governor 
of Tamil Nadu hereby provides for the consolidation of duty 
of Rs. 25,000 /- (Rupees Twenty Five Thousand only ) chargeable 
under the said Act in respect of issue of insurance policies by 
Divisional Office , Tiruvottiyur Branch - 710203 , Redhills Micro 
Office 710204 , Minjur Micro Office - 710205 , Mint Micro 
Office - 710206 , Chitlapakkam Micro Office - 710207 and 
Pudur Micro Office - 710208 for the period from 01-07-2020 
to 31-12-2020 . 


[G.O. ( Rt.) No.254, Commercial Taxes and Registration ( 11 ), 
13th August 2020, % 29, Filioufl 

, H (1426TOUT 760070-2051.] 
No.11 ( 2 ) /CTR/513/2020.-In exercise of the powers 
conferred by clause ( b ) of sub -section ( 1 ) of Section 9 of the 
Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899 ) the Governor 
of Tamil Nadu hereby provides for the consolidation of duty of 
Rs . 50,000 /- ( Rupees Fifty Thousand only ) chargeable under 
the said Act in respect of issue of insurance policies by the 
New India Assurance Company Limited , Divisional Office 
710400 , Teynampet, Branch Office - 710404 Saidapet 
and Micro Office -710406 , Pallavaram for the period from 
01-07-2020 to 31-12-2020 . 


Sep 2 , 2020 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


621 


AMENDMENT 


Provisions for the consolidation of duty chargeable 

in respect of issue of Insurance Policies by the 
Oriental Insurance Company Limited , Madurai , for 
certain period under the Act . 

Amendment to Notification 


For the expression " 31st July 2020 " appearing in the 
said notification , the expression , " 30th September 2020 " , 
shall be substituted . 

C. SEKAR , 
Joint Secretary to Government. 


HOME DEPARTMENT 


(G.O. (Rt.) No.238 Commercial Taxes and Registration ( J1 ), 
27th July 2020, 344 12, emoufl, (1626116huli 460016-2051.] 

No.11 ( 2 )/CTR/514/2020.-In exercise of the powers 
conferred by clause ( b) of sub -section ( 1 ) of Section 9 of the 
Indian Stamp Act, 1899 ( Central Act II of 1899 ) the Governor 
of Tamil Nadu hereby makes the following amendment to 
the Notification No. 11( 2 ) /CTR /199 /2020 published in page 
156 of Part || Section 2 of the Tamil Nadu Government 
Gazette No. 12 , dated 18-03-2020 . 


( SC ) 
Secretariat, 2nd September 2020 


AMENDMENT 


No.II ( 2 ) /HO /517 /2020 . 

[Medals - Tamil Nadu Chief Minister s Constabulary 
Medal on the occasion of Pongal Day -2017 Awarded to 
Thiru D. Soundararajan, HC 1567 ( SI . No. 561 ) - Forfeiture of 
Medal - Orders - Issued . ] 
The following Government Order is Published . - 
[ G.O. Ms. No.260, Home ( S.C ) 28th July 2020, 4,4 13, goufl, 

Houbit 

6thoui 60070-2051.] 


For the expression " Rs.1,50,000 / - ( Rupees one lakh and 
fifty thousand only )" appearing in the said notification , the 
expression " 3,50,000 / - ( Rupees three lakh and fifty thousand 
only )" shall be substituted . 


Read : 


Provisions for the consolidation of duty chargeable in 

respect of issue of Insurance Policies by the Life 
Insurance Corporation of India , NB Department 
Divisional Office, Coimbatore for certain period under 
the Act . 

Amendment to Notification 


i . G.O.Ms.No.71 , Home (SC )". Department, dated 

12-1-1982 and subsequently amended upto 

24-12-2018 . 
ii . G.O.Ms.No.61 , Home ( SC ) Department, dated 

13-01-2017 
iii . Tamil Nadu Government Gazette No4 , Part - II, 

Section - 2 , dated 25-01-2017 . 
iv. From the Director General of Police / Head of 

Police Force , Tamil Nadu , Chennai , Letter 
Rc.No.152100 /Medal.2 /2016 , dated 16-11-2018 . 


***** 


[G.O. ( Rt.) No.241 , Commercial Taxes and Registration ( J1), 
28th July 2020 , 349 13, onioufl 

, 
திருவள்ளுவர் ஆண்டு- 2051. ) 
No.11 (2 ) /CTR/515/2020.—In exercise of the powers 
conferred by clause ( b) of sub - section ( 1 ) of Section 
9 of the Indian Stamp Act , 1899 ( Central Act II of 1899 ) 
the Governor of Tamil Nadu hereby makes the following 
amendment to the Notification No. ||( 2 ) / CTR / 371 /2020 
published in page 524 of Part II Section 2 of the 
Tamil Nadu Government Gazette No. 24 , dated 10-06-2020 . 

AMENDMENT 
For the expression " 30th June 2020 " appearing in the 
said notification , the expression , " 30th September 2020 " , 
shall be substituted . 
Provisions for the consolidation of duty chargeable in 

respect of issue of Insurance Policies by the New India 
Assurance Company Limited , Anna Nagar Chennai- 102 
for certain period under the Act . 

Amendment to Notification 


Order : - No 260 , Home ( SC ) 28th July 2020 . 

The Tamil Nadu Chief Minister s Constabulary Medal 
on the occasion of Pongal Day , 2017 was awarded 
to Thiru D. Soundararajan , HC 1567 ( SI.No.561 ) in the 
order second read above and notified in the 
Tamil Nadu Government Gazette third read above . 


2 . The Director General of Police / Head of Police 
Force , Tamil Nadu , Chennai in his letter fourth read above 
has informed that Thiru D.Soundararajan, HC 1567 
( SI.No.561 ) of Villupuram District was imposed with a 
punishment of “ Postponement of increment for 2 years 
without cumulative effect" on 05-04-2018 ( PR.No.66 /2016 ) 
and has requested forfeiture of the medal awarded . 


[G.O.(Rt.) No.245, Commercial Taxes and Registration ( 11 ), 
31st July 2020 , % 49 16, enioufl, $ (toubirouri 006-2051.] 

No.11 (2 ) /CTR/516/2020.-In exercise of the powers 
conferred by clause ( b) of sub - section ( 1 ) of Section 
9 of the Indian Stamp Act ,1899 ( Central Act II of 1899 ) 
the Governor of Tamil Nadu hereby makes the following 
amendment to the Notification No. ||( 2 )/CTR /349 /2020 
published in page 510 of Part || Section 2 of the 
Tamil Nadu Government Gazette No. 22 , dated 27-05-2020 . 


3. The Government carefully examined the request 
of the Director General of Police / Head of Police Force , 
with reference to the rules governing the award of the 
Tamil Nadu Chief Minister s Constabulary Medal and 
have decided forfeit the said Medal awarded to Thiru 
D. Soundararajan , HC 1567 ( SI No.561 ) of Villupuram 
District on the occasion of Pongal Day , 2017 and order 
accordingly. The monthly Medal allowance shall also be 
stopped with immediate effect. 


S.K. PRABAKAR , 
Additional Chief Secretary to Government. 


622 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11 — Sec . 2 


Award of the Tamil Nadu Chief Minister s Police Medal for 

Excellence in Public Service on the occasion of the 
Independence Day , 2020 . 


2. Thiru R. Kumaresan , 

Deputy Superintendent of Police , 
" Q " Branch CID , Chennai. 


[G.O.Ms. No.278 , Home ( SC ), 13th August 2020 , 244 29, 

சார்வரி , திருவள்ளுவர் ஆண்டு- 2051.) 
No.II ( 2 ) /HO/518/2020.—The following members of the 
Indian Police Service and State Police Service / Subordinate 
Service of the Tamil Nadu Police shall be awarded the 
" Tamil Nadu Chief Minister s Police Medal for Excellence 
in Public Service " on the occasion of the Independence 
Day , 2020 : 


3. Thiru T.Saravanan , 

Assistant Commissioner of Police , 
North Range ( Crime ) , 
Salem City. 


4. Thiru S.K.Durai Pandian , 

Deputy Superintendent of Police , 
Katpadi Sub - Division , 
Vellore District. 


1 . 


Thiru S.Davidson Devasirvatham , IPS . , 
Additional Director General of Police , 
Technical Services, Chennai . 
formerly Commissioner of Police , 
Madurai City . 


2 . 


Thiru K.Shankar, IPS . , 

Inspector General of Police , 
Crime Branch CID , 
Chennai . 


3 . 


Thiru S.Saravanan , 
Deputy Commissioner of Police , 
Law and Order, 
Tirunelveli City. 


5. Thiru E. Elangovan Jennings , 

Inspector of Police , 
Organised Crime Unit , 
Crime Branch CID , 

Trichy City. 
6. Thirumathi P.S. Chitra , 

Women Inspector of Police , 
City Crime Record Bureau , 

Trichy City. 
7. Thirumathi K. Neeladevi , 

Women Inspector of Police , 
District Crime Record Bureau , 

Sivagangai District. 
8. Thirumathi S. Patchaiammal , 

Women Inspector of Police , 
Arakkonam Railway Police Station , 

Chennai Railway Police . 
9. Thirumathi P.Ulaga Rani, 

Women Inspector of Police , 
Crime Branch CID , 
Tirunelveli . 


4 . 


Dr. (Tmt.) S.Deepa Ganiger, IPS , 
Superintendent of Police , 
Salem District. 


5 . 


Thiru P.Jagannath , 
Head Constable 19917 , 
Job Racket team , CCB , 
Greater Chennai Police . 


2. The recipients of the Medal are eligible to receive a 
cash reward of Rs. 25,000 /- ( Rupees Twenty five thousand 
only ) each , irrespective of the rank and a gold Medal , as per 
the rules governing the award of this Medal. 


10. Thirumathi P.Vijayalakshmi, 

Women Inspector of Police , 
Intellectual Property Rights Enforcement Cell , 
Tirunelveli . 


3. The Medals will be presented to the recipients 
by the Hon ble Chief Minister at a function , to be held in 
due course . 


2. The recipients of the Medal are eligible to receive a 
cash reward of Rs. 25,000 /- (Rupees twenty five thousand only) 
each , irrespective of the rank and a Gold Medal , as per the 
rules governing the award of this Medal . 


S.K. PRABAKAR , 

Additional Chief Secretary to Government. 
Award of the Tamil Nadu Chief Minister s Police Medal 

for Excellence in Investigation on the occasion of the 
Independence Day , 2020 . 
[ G.O. Ms. No.279, Home ( S.C ) 13th August 2020 919 29, 

சார்வரி , திருவள்ளுவர் ஆண்டு-2051. ] 


3. The Medals will be presented to the recipients by 
the Hon ble Chief Minister at a function , to be held in due 
course . 


S.K. PRABAKAR , 
Additional Chief Secretary to Government. 


LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 


No.11 ( 2 ) /HO/519/2020.—The following members of the 
State Police Service and Subordinate Police service of the 
Tamil Nadu Police shall be awarded the Tamil Nadu Chief 
Minister s Police Medal for Excellence in Investigation on the 
occasion of the Independence Day , 2020 : 
1. Thirumathi G. Nagajothi, 

Deputy Commissioner of Police , 
Central Crime Branch , 
Greater Chennai Police . 


Exemption to the Karur Sarvodaya Sangh , Karur for 

the Period of one year from 21-05-2020 to 20-05-2021 

under the Employees State Insurance Act 1948 . 
[G.O. ( D ) No.356 , Labour and Employment ( L1), 6th August 2020, 

ஆடி 22 , சார்வரி , திருவள்ளுவர் ஆண்டு-2051.) 


No.II ( 2 ) /LE/520/2020.-In exercise of the powers 
conferred by Section 87 read with Section 91A of the 


Sep 2 , 2020 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


623 


Employees State Insurance Act, 1948 ( Central Act XXXIV of 
1948) , the Governor of Tamil Nadu hereby exempts the Karur 
Sarvodaya Sangh , Karur from the operation of the said Act for 
the period of one year from 21-05-2020 to 20-05-2021 . 


Sangh office or other premises , or any person when the said 
Social Security Officer or other official has reasonable cause to 
believe to have been an employee ; or 

( d 

( d ) Make copies of or take extracts from any register , 
account book or other document maintained in such Sangh 
office or other premises . 


Disputes between Workmen and Managements referred 

to Labour Courts for Adjudication 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , காரைக்குடி . 


( 1 ) The above exemption is subject to the following 
conditions , namely :. 

( a ) The aforesaid Sangh wherein the employees are 

employed shall maintain a Register showing the 
names and designations of the exempted 

employees . 
( b) Notwithstanding the exemption , the employees 

shall continue to receive such benefits under 
the said Act to which they might have 
become entitled to on the basis of 
the contributions paid prior to the date from 
which exemption granted by this Notification 

operates . 
( c ) The contribution for the exempted period , if 

already paid shall not be refunded . 


[ அரசாணை ( டி ) எண் . 348 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

(பி 1) த் துறை , 3 ஆகஸ்ட் 2020 , ஆடி 19, சார்வரி, திருவள்ளுவர் 
ஆண்டு-2051 ] 


(2 ) The employer of the said Sangh shall submit in 
respect of the period during which that Sangh was subject to 
the operation of the said Act ( herein after referred as " the said 
period " ) returns, in such form and containing such particulars 
as were due from it in respect of the said period under the 
Employees State Insurance ( General ) Regulations , 1950 . 


( 3 ) Any Social Security Officer appointed by the 
Corporation under sub - section ( 1 ) of Section 45 of the said 
Act, or other official authorised in this behalf shall , for the 
purpose of , - 


( 0 ) Verifying the particulars contained in any return 
submitted under sub - section ( 1 ) of Section 44 of the said Act 
for the said period ; or 

( ii ) ascertaining whether registers and records were 
maintained as required by the Employees State Insurance 
( General ) Regulation s , 1950 for the said period ; or 

( iii ) ascertaining whether the employees continue to 
be entitled to the benefits provided by the employer in cash and 
in kind , being benefits in consideration of which exemption is 
being granted under this Notification ; or 

( iv) ascertaining whether any of the provisions of the 
said Act had been complied with during the period when such 
provisions were in force in relation to the said workshops and 
stores be empowered to , 

( a ) Require the principal or immediate employer to furnish 
to him such information as he may consider necessary ; or 

( b ) enter any Sarvodaya Sangh office or other 
premises occupied by such principal or immediate 
employer at any reasonable 

reasonable time and require any 
person found in charge thereof to produce to such Social 
Security Officer or other officialand allow him to examine such 
documents , books and other documents relating to the 
employment of persons and payment of wages or to furnish 
to him such information as he may consider necessary ; or 

( c ) examine the principal or immediate employer , his 
agent or servant, or any person found in such Sarvodaya 


No. II( 2 ) LE/521 / 2020.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு 

அரசு 
போக்குவரத்துக் கழகம் ( கும்பகோணம் ) லிமிடெட் , காரைக்குடி 
என்ற நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர் 
சங்கம் , சிவகங்கை மாவட்டம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தொழிற்தகராறை மதுரை , தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
சட்டம் XIV /1947 ) 10 ( 1)( c ) பிரிவிலும் , 10( 1 )( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறு , மதுரை , 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , மதுரை, 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
திரு . எம் . ஆனந்தன் , ஓட்டுனரின் (பணி எண் 09டிஆர் 3252) 
அடுத்த கட்ட ஊதிய உயர்வை 3 வருட காலத்திற்கு அதன் 
திரண்ட பயனுடன் நிறுத்தி வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 
01-04-2017 நாளிட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி 

லிமிடெட் , நாகர்கோவில் 
[ அரசாணை ( டி ) எண் . 349, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( பி 1) த் துறை , 3 ஆகஸ்ட் 2020 , ஆடி 19, சார்வரி, 

திருவள்ளுவர் ஆண்டு -2051 . ) 
No II (2) LE/ 522 /2020.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு 

அரசு 
போக்குவரத்துக் கழகம் திருநெல்வேலி லிமிடெட் , நாகர்கோவில் 
என்ற நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக குமரி , 
நெல்லை , தூத்துக்குடி ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பாதுகாப்பு சங்கம் , 
நாகர்கோவில் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் , 


624 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II - Sec.2 


மேற்சொன்ன தொழிற்தகராறை திருநெல்வேலி , தொழிலாளர் 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
சட்டம் XIV /1947 ) 10 (1) ( C ) பிரிவிலும் , 10(1)(C ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறு , 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் 

இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி, தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
திரு . டி . செய்யது அப்துல்லா , நடத்துனரின் (பணி எண் 
10976) ஊதிய உயர்வினை வருங்காலம் பாதிக்கும் வண்ணம் 
மூன்று வருடத்திற்கு நிறுத்தி வைத்தும் . அன்னார் தற்காலிக 
வேலை நீக்கத்திலிருந்த நாட்களை தகுதியுள்ள விடுப்பாக 
ஒழுங்குபடுத்தியும் நிர்வாகம் வழங்கிய 11-03-2019 நாளிட்ட 
உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும் . 

ராயல் என்பீல்டு லிமிடெட் , ஒரகடம் மற்றும் வல்லம் 
[ அரசாணை ( ப ) எண் . 351, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( அ 2 ) த் துறை, 5 ஆகஸ்ட் 2020, ஆடி 21, சார்வரி, 

திருவள்ளுவர் ஆண்டு- 2051 ) 
No.II( 2 ) /LE /523/ 2020 .-- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் , ஒரகடம் 
மற்றும் வல்லத்தில் அமைந்துள்ள ராயல் என்பீல்டு லிமிடெட் என்ற 
நிறுவனத்திற்கும் ராயல் என்பீல்டு எம்ப்ளாயீஸ் யூனியன் என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை காஞ்சிபுரம் , தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

1947- ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV/1947 ) 10 (1)(c) பிரிவிலும் , 10 (1 )( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , காஞ்சிபுரம் , 
தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
காஞ்சிபுரம் , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
ராயல் என்பீல்டு லிமிடெட் நிர்வாகத்தால் , ஒரகடம் 
மற்றும் வல்லம் தொழிற்சாலைகளில் பணிபுரிந்து வந்த 39 
தொழிலாளர்கள் 15 நாட்கள் தற்காலிக பணிநீக்க தண்டனை 
காலம் முடிவுற்று பணிக்கு திரும்பியபோது, அத்தொழிலாளர்களை 
வெளிமாநிலங்களுக்கு பணியிடமாற்றம் செய்த நிர்வாகத்தின் 
உத்தரவை ரத்து செய்து அவரவர் பணியிடங்களிலேயே மீண்டும் 
பணிக்கு அனுமதிக்குமாறு கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானது தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்க . 


சொடேசியா இந்தியா பிரைவேட் லிமிடெட் 
[ அரசாணை ( ப ) எண் . 352 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( அ 2 ) த் துறை , 5 ஆகஸ்ட் 2020, ஆடி 21, சார்வரி, 

திருவள்ளுவர் ஆண்டு-2051 .] 
No.II ( 2 )/LE / 524 /2020 .-- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , காஞ்சிபுரம் மாவட்டம் , 
தபால்மேடு கிராமத்தில் இயங்கி வரும் சொடேசியா இந்தியா 
பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கும் சொடேசியா 
இந்தியா தொழிலாளர் சங்கம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
மேற்சொன்ன தகராறை , காஞ்சிபுரம் , 

காஞ்சிபுரம் , தொழிலாளர் 
நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும்; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV /1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10 (1 )( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , காஞ்சிபுரம் , 
தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
காஞ்சிபுரம் , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
சொடேசியா இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிர்வாகம் 
தொழிற்சங்க காழ்ப்புணர்ச்சி கொண்டு பழிவாங்கும் தீய 
உள்நோக்கத்துடன் தொழிற்சங்கத்தின் முன்னணி உறுப்பினர்களான 
திருவாளர்கள் L. திவாகர், K. தண்டபாணி C. ஜெயராமன் , 
A. தணிகைவேல் மற்றும் V. தனசேகரன் ஆகியோரை பற்ற 
வைத்தல் ( welding ) பிரிவிலிருந்து Press shop பிரிவிற்கு 
பணிமாற்றம் செய்து வழங்கியுள்ள 23-11-2018 தேதியிட்ட 
உத்தரவை ரத்து செய்து அவர்கள் பணிக்கு சேர்ந்து சுமார் 
15 முதல் 18 ஆண்டுகள் வரை தொடர்ந்து பணி செய்து வந்த 
பற்றவைத்தல் ( welding) பிரிவிலேயே மீண்டும் பணி வழங்குமாறு 
கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? 
ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , ( கும்பகோணம் ) 

லிமிடெட் , புதுக்கோட்டை 
[ அரசாணை ( டி ) எண் . 353 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( பி 2 ) த் துறை , 5 ஆகஸ்ட் 2020 , ஆடி 21, சார்வரி, 

திருவள்ளுவர் ஆண்டு -2051 .] 
No.II ( 2 ) /LE / 525 / 2020 .-- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு 

அரசு 
போக்குவரத்துக் கழகம் ( கும்பகோணம் ) லிமிடெட் , புதுக்கோட்டை 
என்ற நிர்வாகத்திற்கும் அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கம் , 
புதுக்கோட்டை என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தொழிற்தகராறை திருச்சிராப்பள்ளி , தொழிலாளர் 
நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
சட்டம் XIV /1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10 (1 )( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறு , 
திருச்சிராப்பள்ளி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


D.T.P .-- ||-2 ( 36 ) -1 


D.T.P.-- || -2 ( 36 ) -1a 


D.T.P.- || -2 ( 36 )-2 


D.T.P.-- || -2 ( 36 ) -2a 


Sep 2 , 2020 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


625 


மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்விற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும்; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV /1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10 (1 )( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , மதுரை, 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2 ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் 

ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை , 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
திரு . கே . ஆறுமுகம் , ஓட்டுநரின் (பணி எண் 07 டிஆர் 3172) 
அடுத்த கட்ட ஊதிய உயர்வை 3 வருட காலத்திற்கு அதன் 
திரண்ட பயணுடன் எவ்வித நிலுவைத் தொகையும் இன்றி நிறுத்தி 
வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 10-11-2017 நாளிட்ட உத்தரவை 
ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற் சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதா ? 
ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

முகமது நசிமுத்தின் , 
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர். 


MICRO , SMALL AND MEDIUM ENTERPRISES 

DEPARTMENT 


மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10(2A) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு திருச்சிராப்பள்ளி, 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
திரு . எஸ் . இராபர்ட் கென்னடி , நடத்துநருக்கு (பணி எண் 
94 சி.ஆர் 4013) , அடுத்த கட்ட ஊதிய உயர்வை 3 வருட 
காலத்திற்கு அதன் திரண்ட பயனுடன் தள்ளி வைத்தும் , தற்காலிக 
பணி நீக்க காலத்தில் இருந்த 30 நாட்களை தகுதியுள்ள விடுப்பாக , 
கருதியும் , நிர்வாகம் வழங்கிய 30-11-2016 நாளிட்ட உத்தரவினை 
இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற் சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதா ? ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி ) 

லிமிடெட் , நாகர்கோவில் மண்டலம் 
[ அரசாணை ( டி ) எண் . 359, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
(பிரத் துறை , 7 ஆகஸ்ட் 2020, ஆடி 23, சார்வரி, 

திருவள்ளுவர் ஆண்டு-2051. ) 
No.II ( 2 ) / LE / 526 / 2020 .-- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
கழகம் (திருநெல்வேலி ) லிமிடெட் , நாகர்கோவில் மண்டலம் என்ற 
நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர் 
சங்கம் , நாகர்கோவில் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்விற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும்; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
சட்டம் XIV /1947 ) 10 (1 )( C ) பிரிவிலும் , 10 (1 )( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , திருநெல்வேலி , 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2 ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 
திரு . இ . ஸ்டான்லி வின்சென்ட் (பணி எண் 4720) 
நடத்துநருக்கு ஊதிய உயர்வினை வருங்காலம் பாதிக்கும் வண்ணம் 
மூன்று வருடங்களுக்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம் வழங்கிய 
29-03-2015 நாளிட்ட உத்தரவினை இரத்து செய்ய வேண்டும் 
என்ற தொழிற் சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 

ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , ( கும்பகோணம் ) 

லிமிடெட் , காரைக்குடி மண்டலம் 
[ அரசாணை (டி ) எண் . 361 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
(பிரத் துறை, 7 ஆகஸ்ட் 2020 , ஆடி 23, சார்வரி , 

திருவள்ளுவர் ஆண்டு- 2051.) 
No II (2 ) LE /527 /2020.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் ( கும்பகோணம் ) லிமிடெட் , காரைக்குடி 
மண்டலம் என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
தொழிலாளர் சங்கம் , ( cITU ) காரைக்குடி என்ற தொழிற் 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும் ; 


Implementation of Oil Pressure Stoves (Quality Control) 

Order, 1997 of Government of India in Tamil Nadu . 

[G.O.Ms. No.58, Micro , Small and Medium Enterprises ( G ), 
14th August 2020, ஆடி 30, சார்வரி , திருவள்ளுவர் ஆண்டு 2051. ] 

No.II ( 2 )/MSME/528/2020.- Under sub - clause ( a ) 
of clause 2 of the Oil Pressure Stoves ( Quality Control ) 
Order,, 1997 and in supersession of Small Industries 
Department Notification No.II ( 2 ) / SI / 426 / 2006 published at 
page 284 of Part - 1| - Section 2 of the Tamil Nadu Government 
Gazette dated the 16th August 2006 , the Government of 
Tamil Nadu hereby appoints the General Managers , District 
Industries Centres , as the appropriate authority within their 
respective jurisdiction in the Districts other than Chennai District 
and the Regional Joint Director of Industries and Commerce , 
Chennai in respect of Chennai District to implement the 
provisions of the said order in the State of Tamil Nadu . 
Implementation of Electrical Wires , Cables , Appliances and 

Protection Devices and Accessories ( Quality Control ) 
Order, 2003 of Government of India in Tamil Nadu . 


[G.O.Ms. No.59, Micro , Small and Medium Enterprises (G ), 
14th August 2020 , ஆடி 30 , சார்வரி, திருவள்ளுவர் ஆண்டு 2051 ) 

No.II (2 )/ MSME/529/ 2020.-- Under sub - clause ( b ) of 
clause 2 of the Electrical Wires, Cables , Appliances and 
Protection Devices and Accessories ( Quality Control ) Order, 
2003 and in Supersession of Small Industries Department 
Notification No. II ( 2 ) / SI/124 /2005 published at page 75 of 
Part- || -Section 2of the Tamil Nadu Government Gazette , dated 
the 16th February 2005 , the Governor of Tamil Nadu hereby 
appoints the General Managers , District Industries Centre as 
the " Appropriate Authority " within their respective jurisdiction in 


626 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II - Sec.2 


தலைமைச் செயலகம் , 2020 செப்டம்பர் 2 . 


the Districts other than Chennai District and the Regional Joint 
Director of Industries and Commerce , Chennai in respect of 
Chennai District to implement the provisions of the said order 
in the State of Tamil Nadu . 


No.II (2 ) / PU / 531 /2020 . 

[ சுதந்திர தினம் , 2020 - விருதுகள் - மாண்புமிகு முதலமைச்சர் 
அவர்களால் வழங்கப்படும் முதலமைச்சரின் சிறப்பு பதக்கம் 
இருபத்தேழு நபர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்க ஆணை 
வெளியிடப்படுகிறது .] 


K. GOPAL , 
Principal Secretary to Government ( FAC ). 


PUBLIC DEPARTMENT 
Secretariat, 2nd September 2020 


No II ( 2) PU /530/ 2020 


[Award - Conferment of Chief Minister s Special Award 

to Dr. Soumya Swaminathan , Chief Scientist , World 

Health Organisation ( WHO ) - Orders - Issued . ] 
The following Government Order is Published : 


கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : 
அரசாணை (நிலை ) எண் .416 பொது ( பொது -1 த் துறை 

12 ஆகஸ்ட் 2020. 
படிக்கப்பட்டது: 

1 . கடித எண் .19148 / ஏடி 1/2020-2, மக்கள் நல்வாழ்வு மற்றும் 
குடும்ப நலன் ( ஏடி 1) த் துறை , நாள் :10-08-2020. 

2 . கடித எண் .29196/ பொது / 2020-2 , உள் ( பொதுத் துறை , 
நாள் 10-08-2020 . 


[ G.O. Ms. No.415 , Public ( General. 1 ) , 12th August 2020 ]. 


ORDER : 

: 


Dr. Soumya Swaminathan , Cheif Scientist , World Health 
Organisation (WHO) has been advising the State Government 
on various management aspects relating to COVID - 19 
pandemic . 


2. The Government therefore confers the Chief Minister s 
Special Award to Dr. Soumya Swaminathan , Chief Scientist, 
World Health Organisation (WHO) for her valuable advice to 
the State Government in tackling the COVID - 19 pandemic . The 
Award shall be in the form of a Medal and a Certificate . The 
medal shall be made up of gold plated silver worth Rs.10,000 / 
( Rupees ten thousand only) . The medal and certificate will 
be presented by the Hon ble Chief Minister of Tamil Nadu 
during the Independence Day celebrations at Fort Ramparts 
on15th August, 2020 . 


3. The expenditure shall be debited under the head of 
account: 


3 . கடித எண் .12683 /எம்.இ .3 /2020-2 , நகராட்சி நிர்வாகம் ( ம ) 
குடிநீர் வழங்கல் துறை , நாள் :10-08-2020 . 

4 . அ.சா.கு.எண் .18233 / ஜி .2020, வருவாய் மற்றும் பேரிடர் 
மேலாண்மைத் துறை , நாள்:10-08-2020 . 

5 . கடித எண் .8604 /சிபி .2 / 2020-1 , கூட்டுறவு , உணவு ( ம ) 
நுகர்வோர் பாதுகாப்புத் துறை , நாள் : 07-08-2020. 
ஆணை : - எண் . 416 , பொது ( பொது -1) த் துறை , 12 ஆகஸ்ட் 2020 . 

கொரோனா தொற்று (COVID - 19) பேரிடர் காலத்தில் 
பல்வேறு துறைகளில் முன்களப் பணியாளர்களாக சிறப்பாக 
பணியாற்றியமைக்காக பதக்கம் மற்றும் சான்றிதழ் கீழ்கண்ட 
நபர்களுக்கு வழங்க அரசு ஆணையிடுகிறது . 

( அ ) மக்கள் நல்வாழ்வு ( ம ) குடும்பநலத் துறை 
( 1 ) மருத்துவர் . ராஜேந்திரன் , அரசு ராஜீவ் காந்தி பொது 

மருத்துவமனை, சென்னை . 
( 2 ) மருத்துவர் . உமா மகேஸ்வரி , அரசு மருத்துவக் கல்லூரி 

மருத்துவமனை , விருதுநகர். 
( 3 ) மருத்துவர். ஆ . சதீஷ் குமார், விரிவுரையாளர் (நிலை -2) 

அரசினர் சித்த மருத்துவ கல்லூரி, அரும்பாக்கம் , 

சென்னை . 
( 4 ) திருமதி . N. ராமுதாய் , செவிலியர் , அரசு ஓமந்தூரார் 

மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை , சென்னை . 
( 5 ) திருமதி . கிரேஸ் எமைமா , செவிலியர், அரசு ராஜீவ் காந்தி 

பொது மருத்துவமனை , சென்னை . 
( 6 ) திருமதி . ஆதிலட்சுமி , செவிலியர் கண்காணிப்பாளர் 

( நிலை- III ) , ஈ.எஸ்.ஐ. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை , 

கோவை மாவட்டம் . 
( 7 ) திரு . எஸ் . ராஜூ , துணை இயக்குநர், மாநில சுகாதார 

ஆய்வகம் ( பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு 

மருந்துத்துறை) 
( 8 ) திரு . முத்துக்குமார் , சுகாதார ஆய்வாளர் , கோயம்புத்தூர் 

சுகாதாரப்பகுதி மாவட்டம் 
( 9 ) திரு . ஜீவராஜ் , ஆய்வக நுட்புநர் , பழனி சுகாதாரப் பகுதி 

மாவட்டம் , திண்டுக்கல் மாவட்டம் . 


" 207500 - Miscellaneous General Services - 800 Other 
expenditure - State Expenditure - BQ -Rewards for act 
of Bravery - 334 Other charges - 01 Other Items ( DPC 
Old 207500800BQ 3416 ) (IFHRMS 207500800 BQ 
33401 ) ". 

4. The Section Officer, Public ( Bills -A) Department is 
authorised to draw and disburse the amount sanctioned in 
para two above and pay it by means of ECS in favour of The 
Tamil Nadu Handicrafts Development Corporation Limited , 
Chennai - 2 . 


5 . This Order does not require the concurrence of 
Finance Department vide G.O.(Ms). No.519 , Finance ( Salaries ) 
dated 29-09-1997 . 

( By Order of the Governor ) 


P. SENTHILKUMAR , 
Principal Secretary to Government (FAC ). 


Sep 2 , 2020 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


627 


2. விருதாளர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா ரூ .10,000/ - ( ரூபாய் 
பத்தாயிரம் மட்டும் ) மதிப்புள்ள தங்க முலாம் பூசிய பதக்கம் மற்றும் 
பாராட்டுச் சான்றிதழ் வழங்கவும் இதன் மூலம் ஆணையிடப்படுகிறது. 

3. பத்தி 2 - ல் ஒப்பளிக்கப்பட்ட பதக்க செலவினமான ரூ .10,000/ 
( ரூபாய் பத்தாயிரம் மட்டும் ) கீழ்கண்ட கணக்குத் தலைப்பில் பற்று 
வைக்கப்பட வேண்டும் . 

" 2075 00 - பல்வகை பொதுவான பணிகள் - 800 - ஏனைய 
செலவு - மாநிலச் செலவினங்கள் - BQ . துணிகரச் செயலுக்குப் 
பரிசுகள் 334 - ஏனைய செலவுகள் 01 - ஏனைய இனங்கள் 
( ததொகு பழையது 2075 00 800 BQ 3416 ) ( IFHRMS புதியது 
207500 800 BQ 33401 ) " . 

4. மேலே பத்தி 2 - ல் அனுமதிக்கப்பட்ட பதக்கத்தின் மொத்த 
செலவுத் தொகையான ரூ .2,70,000 / - ( ரூபாய் இரண்டு லட்சத்து 
எழுபதாயிரம் மட்டும்) , மின்னணு தீர்வை திட்டம் (ECS ) மூலமாக 
மேலாளர் , தமிழ்நாடு கைத்திறத் தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் , 
சென்னை -2 அவர்களிடம் வழங்க பிரிவு அலுவலர் , பொது 
( பட்டியல் - அத் துறையின் பிரிவு அலுவலர் அவர்களுக்கு அதிகாரம் 
வழங்கப்படுகிறது . 

5. இவ்வாணைக்கு நிதித் துறையின் அரசாணை ( நிலை) 
எண்.519, 

நிதி ( சம்பளங்கள் ) த் துறை , நாள் :29.09.1997 - ல் 
வெளியிடப்பட்டுள்ள ஆணைகளின்படி அத்துறையின் இசைவு 
தேவையில்லை . 

(ஆளுநரின் ஆணைப்படி ) 

ப . செந்தில்குமார் , 
அரசு முதன்மைச் செயலாளர் ( மு.கூ.பொ ) 


( ஆ ) காவல் துறை 
( 1 ) திரு . எஸ் . சையித் அப்தாகீர் , காவலர் 1739 , மணப்பாறை 

காவல் நிலையம் , திருச்சிராப்பள்ளி மாவட்டம் . 
( 2 ) திரு. டி . நரசிம்மஜோதி , காவல் உதவி ஆய்வாளர் , 

அனந்தபுரம் காவல் நிலையம், விழுப்புரம் மாவட்டம் . 
( 3 ) திருமதி . இ . ராஜேஸ்வரி , சென்னை பெருநகர மகளிர் காவல் 

ஆய்வாளர் , ஜி -5 தலைமைச் செயலக காலனி காவல் 

நிலையம் , சென்னை . 
( ஆ ) தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி 
( 1 ) திரு . ஐ . துரை ராபின் , தீயணைப்போர் ஓட்டி 8257 , 

நாகர்கோவில் தீயணைப்பு மீட்புப் பணிகள் நிலையம் , 
கன்னியாகுமரி மாவட்டம் . 
( 2 ) திரு . ச . பழனிசாமி , தரம் உயர்த்தப்பட்ட முன்னணி 
தீயணைப்போர் 7549, துறையூர் தீயணைப்பு மீட்புப் பணிகள் 

நிலையம் , பெரம்பலூர் மாவட்டம் . 
( 3 ) திரு . எஸ் . கருணாநிதி , முன்னணி தீயணைப்போர் 7388 , 

மணலி தீயணைப்பு மீட்புப் பணிகள் நிலையம் , சென்னை 

புறநகர் . 
( இ ) நகராட்சி நிர்வாகம் ( ம ) குடிநீர் வழங்கல் துறை 
( 1 ) திரு . எஸ் . ரகுபதி , துப்புரவு ஆய்வாளர் , மாமல்லபுரம் 

பேரூராட்சி , செங்கல்பட்டு மாவட்டம் . 
( 2 ) திரு. பி . பாண்டிச்செல்வம் , துப்புரவு ஆய்வாளர் , 

கொடைக்கானல் நகராட்சி , திண்டுக்கல் மாவட்டம் . 
( 3 ) திரு . எஸ் . கலையரசன் , உதவி பொறியாளர் , பிரிவு -102 , 

மண்டலம் -8, சென்னை பெருநகர மாநகராட்சி . 
( 4 ) திரு . எம் . ஏசுதாஸ் , தூய்மைப் பணியாளர் நாரவாரிக் 

குப்பம் பேரூராட்சி , திருவள்ளூர் மாவட்டம் 
( 5 ) திரு . ஈ . ஜெய்சங்கர், தூய்மைப் பணியாளர் , சென்னை 

பெருநகர மாநகராட்சி . 
(6 ) திரு . மா.சங்கர் , தூய்மைப் பணியாளர் , ஈரோடு 

மாநகராட்சி . 
( ஈ ) வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத் துறை 
( 1 ) திருமதி . எஸ் . ஜெயச்சித்ரா , வட்டாச்சியர் , குன்றத்தூர் 

வட்டம் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 
( 2 ) திருமதி . கே . ஜெயந்தி , மண்டல துணை வட்டாச்சியர் எண் .1 , 

மேட்டூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
( 3 ) திரு . து . பிரத்விராஜ், கிராம நிர்வாக அலுவலர் , 

கஞ்ச நாயக்கன் பட்டி கிராமம், அருப்புக் கோட்டை வட்டம் , 

விருதுநகர் மாவட்டம் . 
( உ ) கூட்டுறவு, உணவு ( ம ) நுகர்வோர் பாதுகாப்புத் துறை 
( 1 ) திரு . R. தியாகமூர்த்தி , பட்டியல் எழுத்தர் , கடை 

எண் . கே ஏ 028 , அடையாறு பகுதி , மைலாப்பூர், சென்னை 

( தெற்கு) மண்டலம் . 
(2) திருமதி. 

பி . ரமாமணி , விற்பனையாளர், 
எண் . கேடி 138 , காஞ்சிபுரம் மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு 
மொத்த விற்பனை பண்டகசாலை , பார்வதி நகர் , தாம்பரம் 

(மேற்கு ) மண்டலம் , சென்னை . 
( 3 ) திரு . T. தமிழ்செல்வன் , விற்பனையாளர் , 

எண் .03 ஏபி 061 பிஎன் , விப்பேடு தொடக்க வேளாண்மை 
கூட்டுறவு கடன் சங்கம் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 


தலைமைச் செயலகம் , 2020 செப்டம்பர் 2 . 
No.l| ( 2 ) / PU /532 / 2020 . 


[விருது 

துணிவு மற்றும் சாகசச் செயலுக்கான கல்பனா சாவ்லா 
விருது 2020 - திருமதி . செந்தமிழ் செல்வி , திருமதி . முத்தம்மாள் 
மற்றும் திருமதி ஆனந்தவள்ளி ஆகியோருக்கு வழங்க ஆணை 
வெளியிடப்படுகிறது .] 
கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது: 
அரசாணை (நிலை) எண் .417 , பொது ( பொது -1) த் துறை 

13 ஆகஸ்ட் 2020. 
படிக்கப்பட்டது : 
1 . அரசாணை (நிலை ) எண் .160, பொது ( பொது -1) த் துறை , 

நாள் : 07-02-2003. 
2 . அரசாணை ( நிலை) எண் .791 , பொது ( பொது -1 ) த் துறை , 

நாள் : 04-08-2003 . 
3 . அரசாணை (நிலை ) எண் .3 , ( டி ) எண் . 20 , பொது 

( பொது -1)த் துறை , நாள் :: 10-08-2020 
மாவட்ட ஆட்சித் தலைவர், பெரம்பலூர் கடித 
எண்.டி 2 / 018 / 2019, நாள் : 09.08.2020 . 


4 . 


கடை 


ஆணை :-எண் . 417 , பொது ( பொது -1 ) த் துறை , 13 ஆகஸ்ட் 2020 . 

விண்வெளியை வெற்றி கொண்ட முதல் இந்தியப் பெண்மணி 
எனும் சிறப்பினைப் பெற்ற மறைந்த வீர மங்கை கல்பனா 
சாவ்லாவின் நினைவைப் போற்றும் வகையில் , தமிழகத்தில் உள்ள 
பெண்கள் கல்பனா சாவ்லாவை முன்மாதிரியாகக் கொண்டு 
சாகசச் செயல்கள் செய்திட ஊக்கம் பெறும் பொருட்டு , "துணிவு 
மற்றும் சாகசச் செயலுக்கான கல்பனா சாவ்லா விருதினை " 
தோற்றுவித்து , ஒவ்வோர் ஆண்டும் சுதந்திர தின விழாவின் போது 


கடை 


628 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec.2 


3. மேலே பத்தி 2 - ல் அனுமதிக்கப்பட்டுள்ள தொகை கீழ்காணும் 
கணக்கு தலைப்பில் பற்று வைக்கப்படல் வேண்டும் : 


- 


மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இவ்விருதினை வழங்கிச் 
சிறப்பிப்பார்கள் என்று மேலே படிக்கப்பட்ட அரசாணை ஒன்றில் 
அறிவிக்கப்பட்டு ஆண்டுதோறும் இவ்விருது வழங்கப்பட்டு வருகிறது. 
இவ்விருது , ஐந்து லட்ச ரூபாய் ரொக்கப்பரிசு , தங்க முலாம் பூசிய 
வெள்ளிப் பதக்கம் மற்றும் சான்றிதழ் ஆகியவற்றினை கொண்டதாகும் . 

2. 2020 - ஆம் ஆண்டிற்கான துணிவு மற்றும் சாகசச் 
செயலுக்கான கல்பனா சாவ்லா விருதினை பின்வரும் 
நபர்களுக்கு வழங்க அரசால் இதன் மூலம் ஆணையிடப்படுகிறது . 

( அ ) திருமதி செந்தமிழ் செல்வி , 
க / பெ திரு . ராமச்சந்திரன் , 
அங்காளம்மன் தெரு, 
அத்தியூர்கிராமம் , 
குன்னம் வட்டம் , 
பெரம்பலூர் மாவட்டம் . 
( ஆ ) திருமதி முத்தம்மாள் , 
க / பெ திரு. சுந்தரபாலன் , 
ஆதனூர்(வடக்கு ) கிராமம் , 
ஆலத்தூர் வட்டம் , 
பெரம்பலூர் மாவட்டம் . 
( இ ) திருமதி ஆனந்தவள்ளி, 
க / பெ திரு . அண்ணாமலை, 
அங்காளம்மன் தெரு , 
அத்தியூர்கிராமம் , 
குன்னம் வட்டம் , 
பெரம்பலூர் மாவட்டம் . 


" 2075 00 - பல்வகைப் பொதுவான பணிகள் 

800 ஏனைய 
செலவு - மாநிலச் செலவினங்கள்- Hz - வீர தீரச் செயல்களுக்காக 
கல்பனா சாவ்லா விருதுவழங்குதல் 359 பரிசுகளும் வெகுமதிகளும் -01 
பரிசுகளும் வெகுமதிகளும் "(பழைய த தொகு 207500800 HZ 5901) 
( IFHRMS த .தொகு 207500800 HZ 35901 ) 

4 . மேலே பத்தி 2 - ல் ஒப்பளிக்கப்பட்ட செலவினத்தை 
மேற்கொள்ள வரவு செலவு திட்ட மதிப்பீடு 2020-2021ல் ஒதுக்கப்பட்ட 
ரூ .5,10,000/-க்கு ( ரூபாய் ஐந்து லட்சத்து பத்தாயிரம் மட்டும் ) மேல் 
கூடுதல் நிதியாக ரூ .17,000 /- ( ரூபாய் பதினேழாயிரம் மட்டும் ) 2020 
2021 ஆம் ஆண்டிற்கான திருத்திய மதிப்பீடு / இறுதி திருத்திய 
நிதி ஒதுக்கத்தில் ஒதுக்கீடு செய்யப்படும் . மேற்படி நிதி ஒதுக்கம் 
செய்ய இருப்பதை எதிர்நோக்கி , மேலே பத்தி 2 - ல் ஒப்பளிப்பு 
செய்யப்பட்ட தொகையினை பெற்று வழங்கிட பிரிவு அலுவலர் பொது 
( பட்டியல் - அத் துறை 

கேட்டுக் கொள்ளப்படுகிறார். மேலும் 
பதக்கங்களின் மொத்த செலவுத் தொகையான ரூ 27,000 /-ஐ ( ரூபாய் 
இருபத்தேழாயிரம் மட்டும் ) மின்னணு தீர்வை திட்டம் ( ECS ) மூலமாக 
மேலாளர் , தமிழ்நாடு கைத்திறத் தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் , 
சென்னை -2 அவர்களிடம் வழங்க பிரிவு அலுவலர், பொது 
(பட்டியல் - அ ) த் துறையின் 

பிரிவு 

அலுவலர் அவர்களுக்கு 
அதிகாரம் வழங்கப்படுகிறது . மேலே பத்தி 2 - ல் அனுமதிக்கப்பட்ட 
இக்கூடுதல் செலவினத்திற்கான உரிய கருத்துருவை 2020-2021 
ஆம் ஆண்டிற்கான திருத்திய / இறுதி திருத்திய நிதி ஒதுக்கத்தில் 
சேர்ப்பதற்கு தவறாது உரிய நேரத்தில் நிதி ( பொதுத் துறைக்கு 
அனுப்புமாறு பொது ( பல்வகை ) த் துறை கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

5. இவ்வாணை நிதித் துறையின் அ.சா.கு.எண் .303 / BG - II/ 
பொது /2020 , நாள்.13-08-2020 இசைவுடனும் ஒப்பளிப்பு பேரேடு 
எண் .350 ( முன்னூற்று ஐம்பது ) பெற்று வெளியிடப்படுகிறது . 

(ஆளுநரின் ஆணைப்படி ) 


இவ்விருதுக்கான பரிசுத் தொகை ரூ .5,00,000 / -யை ( ரூபாய் 
ஐந்து இலட்சம் மட்டும் ) மூன்றாக பிரித்து தலா ரூ .1,66,667/-யை 
( ரூபாய் ஒரு லட்சத்து அறுபத்து ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்து 
ஏழு மட்டும் ) திருமதி செந்தமிழ் செல்வி மற்றும் திருமதி முத்தம்மாள் 
ஆகியோருக்கும் , ரூ .1,66,666 /-யை ( ரூபாய் ஒரு லட்சத்து அறுபத்து 
ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்து ஆறு மட்டும் திருமதி ஆனந்தவள்ளி 
அவர்களுக்கும் காசோலையாக வழங்கவும் , மேற்கண்ட பரிசுத் 
தொகையுடன் , மேற்கண்ட மூன்று பெண்களுக்கும் தலா ரூ .9,000 / 
( ரூபாய் ஒன்பதாயிரம் மட்டும் ) மதிப்புள்ள பதக்கம் மற்றும் சான்றிதழ் 
வழங்க ஒப்பளிப்பு அளித்து அரசு ஆணையிடுகிறது. 


ப . செந்தில்குமார் , 
அரசு முதன்மைச் செயலாளர் ( மு.கூ.பொ ). 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


